GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Re. 0 .80 Paise . 


- - 


- 


OFT 





ONMEN 


. 

. 
பங்ட் 
AE 


NTINS 


TN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NADU 


SGOVES 


YA 


" UTHAL 


LONE TR 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 39] 


CHENNAI , TUESDAY , FEBRUARY 25 , 2014 
Maasi 13 , Vijaya, Thiruvalluvar Aandu - 2045 


Part VI _ Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , தஞ்சாவூர் மாவட்டம் . 
தஞ்சாவூர் மாவட்டம் , திருவையாறு ஊராட்சி ஒன்றியம் , பெரமூர் ஊராட்சி மன்ற தலைவரை பதவியிலிருந்து 

நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

( ந.க. எண் 5766/2013/ 43 ) 


No . VI (2)/ 61 ( a)/ 2014 . 


தஞ்சாவூர் மாவட்டம் , திருவையாறு ஊராட்சி ஒன்றியம் , பெரமூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி . நா . ராஜசுலோச்சனா 
என்பவர் அவ்வூராட்சியின் நிர்வாக அலுவலர் என்ற முறையில் செயல்படும் போது ஊராட்சியில் நிதி மற்றும் நிர்வாக 
முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக ஆய்வில் கண்டறியப்பட்டு , பெரமூர் ஊராட்சி தலைவர் திருமதி . நா . ராஜசுலோச்சனா 
என்பவர் மீது 1994- ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205- ன்கீழ் விளக்கம் கோரும் அறிவிப்பு வழங்கப்பட்டது . 

பெரமூர் ஊராட்சி மன்றத் தலைவர் அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தனித்தனியே தனது விளக்கத்தினை அளித்திருந்தார் . 
விளக்கங்கள் , அலுவலக ஆவணங்கள் ஆகியன விதிமுறைகளுடன் ஆய்வு செய்யப்பட்டன . ஊராட்சி மன்றத் தலைவர் 
அளித்துள்ள விளக்கங்கள் ஏற்ககூடியதாக இல்லை. எனவே , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப் பிரிவு 
205 (2)- ன் படி பெரமூர் கிராம ஊராட்சித் தலைவர் திருமதி . நா. ராஜசுலோச்சனா என்பவரின் நிர்வாகத்தில் காணப்பட்ட 
முறைகேடுகள் தொடர்பாக அவரை பெரமூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய உத்தேசிக்கப்பட்டு , 
அது குறித்து அந்த கிராம ஊராட்சியின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக பெரமூர் கிராம ஊராட்சி உறுப்பினர்களின் 
கூட்டத்தினை அவ்வூராட்சி மன்ற அலுவலகத்தில் நடத்திட திருவையாறு வட்டாட்சியருக்கு உத்தரவிடப்பட்டது . 


DTP - VI- 2 Ex . ( 39 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அதன்படி திருவையாறு வட்டாட்சியர் பெரமூர் ஊராட்சியின் கூட்டத்தை 12- 02 -2014 அன்று காலை 11. 00 மணிக்கு அவ்வூராட்சி 
மன்ற அலுவலகத்தில் கூட்டியுள்ளார் . கூட்டத்தில் பெரமூர் ஊராட்சியின் 9 உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர் . 
கூட்டத்தில் ஊராட்சி மன்றத் தலைவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அதற்கு அன்னார் அளித்துள்ள விளக்கங்கள் , 
ஊராட்சி மன்றத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் அவர்களின் 
யோசனை ஆகியவற்றை முன்வைக்கப்பட்டு உறுப்பினர்களின் கருத்து கேட்கப்பட்டது . அதில், அனைத்து 9 உறுப்பினர்களும் 
ஊராட்சி மன்றத் தலைவரின் விளக்கத்தினை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று தெரிவித்தனர் . 

ஊராட்சி மன்றத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் ஆய்வாளரின் யோசனையினை 7- வது வார்டு உறுப்பினர் 
திருமதி . சாந்தி நீங்கலாக மற்ற அனைத்து 8 உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டனர் . 

மேலும் , மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அரசு கூடுதல் வழக்கறிஞரும் இவர் மீது நடவடிக்கை தொடர 
எவ்வித தடையும் இல்லை என்று சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார் . 

தஞ்சாவூர் மாவட்டம் ,திருவையாறு ஊராட்சி ஒன்றியம் , பெரமூர் ஊராட்சிமன்றத் தலைவர் திருமதி . நா. ராஜசுலோச்சனா 
என்பவருக்கு வழங்கப்பட்ட விளக்கம் கோரும் குறிப்பாணை அதற்கு அன்னார் அளித்த விளக்கம் ஆகியவை உளத்தேர்வின்படி 
கூர்ந்தாய்வு செய்யப்பட்டு பெரமூர் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி . நா. ராஜசுலோச்சனா என்பவரை அவ்வூராட்சி மன்றத்தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து ஆணைகள் பிறப்பிக்கப்படுகிறது . 

இவ்வாணை குறித்த அறிவிக்கை 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 262 (1)- ன்படியும் சென்னை ஊரக 
வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அரசு முதன்மை செயலர் அவர்களின் கடித ந.க. எண் . 3205/ப.ரா .4/ 2010 -1, நாள் . 01 - 03 -2010 
தேதிய அறிவுரைகளின்படியும் தமிழ்நாடு அரசிதழில் சிறப்பு வெளியீடாக வெளியிடப்படும் தேதியிலிருந்து நடைமுறைக்கு 
வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


தஞ்சாவூர் , 
2014 பிப்ரவரி 25 . 


டாக்டர் . என் . சுப்பையன் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


